தமிழ்நாடு அரசு 

2018 | 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
(விலை: ரூ . 2 .40 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


எ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மயே வெல் 


லலும் 


எண் 13 ] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 28 , 2018 
பங்குனி 14 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(பி ) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் 

நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 


இசட் 716 . கும்பகோணம் கே . கே . நீலமேகம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந . க . எண் . 1248/ 2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந.க . 1248/2016 நவீவ , நாள் 19 - 01 - 2018 - ன்படி 
இசட் 716 . கும்பகோணம் கே . கே . நீலமேகம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137 (2)( பி ) - ன்படி , 19 - 01 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் 
அலுவலகம் , மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


எஸ்ஏஎச்எஸ்ஜி - 90 . கும்பகோணம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந .க . எண் . 1249/2016 /நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1249/ 2016 நவீவ , நாள் 
22 - 01 - 2018 - ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி - 90 . கும்பகோணம் வட்ட கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137(2)(பி ) - ன்படி , 22 - 01 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் 
அலுவலகம் , மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இசட் .ஏ . 137 . திருவாரூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந .க . எண் .1335/2016/நவீவ ) 


தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந .க . 1335 / 2016 நவீவ , நாள் 
22 - 12 - 2017 - ன்படி இசட் . ஏ . 137 . திருவாரூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன்படி , 
22 - 12 - 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


DTP - VI- 1 ( T- Sup .) (13 ) - 1 


[ 1 ] 


இசட் 857 . திருபுவனம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

(ந . க . எண் .1447/2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1447 /2016 நவீவ , நாள் 
29- 01 - 2018 - ன்படி இசட் 857 . திருபுவனம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்படி , 
29 - 01 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இசட் 109 . நாகப்பட்டினம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

(ந.க . எண் .1455/2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1455 / 2016 நவீவ , நாள் 
22 - 12 - 2017 - ன்படி இசட் 109 . நாகப்பட்டினம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்படி , 
22 - 12 - 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இசட் 557 . நாகப்பட்டினம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . எண் . 1456/2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1456 /2016 நவீவ , நாள் 
22 - 12 - 2017 - ன்படி இசட் 557 . நாகப்பட்டினம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன்படி , 
22 - 12 - 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் தஞ்சாவூர் , நியமிக்கப்பட்டுள்ளார் . 


ட்டிஏ . 33 . பட்டுக்கோட்டை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந . க . எண் .1463/ 2016 /நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந .க . 1463 /2016 நவீவ , நாள் 
05 - 02 - 2018- ன்படி ட்டிஏ . 33 . பட்டுக்கோட்டை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- ன்படி , 
05 - 02 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


தஞ்சாவன்படி இசட் 110. குத்தாலம் கூடப்பட்டுள்ளது . கலைத்தல் ஆவார் . 


இசட் 110 . குத்தாலம் கூட்டுறவு கட்டிட சங்கம் . 

(ந . க . எண் .1477/ 2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந .க . 1477/ 2016 நவீவ , நாள் 
22 - 12 - 2017 - ன்படி இசட் 110 . குத்தாலம் கூட்டுறவு கட்டிட சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்படி , 
22 - 12 - 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 
தஞ்சாவூர் , 

ச . சம்பத்குமார் , 
2018 பிப்ரவரி 6 . 

மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 


எஸ்ஏஎச்எஸ்ஜி - 68 . திருவையாறு வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . எண் .1304/2016 /நவீவ ) 


தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1304/ 2016 நவீவ , நாள் 
29 - 01 - 2018 - ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி - 68 . திருவையாறு வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்படி , 29 - 01 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு 
சார்பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இசட் 3 . மாயூரம் கூட்டுறவு கட்டிட சங்கம் . 

(ந.க . எண் .1475/2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1475 / 2016 நவீவ , நாள் 
29 - 01 - 2017 - ன்படி இசட் 3 . மாயூரம் கூட்டுறவு கட்டிட சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன்படி , 
29 - 01 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


தஞ்சாவூர் , 
2018 பிப்ரவரி 8 . 


ச . சம்பத்குமார் , 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 


MDA/HSG -129 . அன்னை சந்தியா கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந .க . எண் .1709/2016/சப் ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA / HSG - 129 . அன்னை சந்தியா கூட்டுறவு வீட்டு 
வசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 30 - 01 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 (1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDA/HSG - 5 . வேடசந்தூர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 


(ந .க . எண் . 1741/2016 /சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG- 5 . வேடசந்தூர் கூட்டுறவு வீடு கட்டும் 
சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 - 01 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 ( 1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


டி.டி . 378 . ஒட்டன்சத்திரம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

(ந .க . எண் .1742/2016/சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த டி.டி.378 , ஒட்டன்சத்திரம் கூட்டுறவு வீடு கட்டும் 
சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 24 - 01 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 ( 1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


ஏ2029 . மேலூர் கூட்டுறவு கட்டிட சங்கம் . 

(ந .க . எண் . 1743/2016/சப ) 


மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஏ2029 . மேலூர் கூட்டுறவு கட்டிட சங்கம் 
முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 - 01 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 (1 ) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


A 2649 . பேரையூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந .க . எண் .1770/2016/சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த A 2649 பேரையூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 
முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 22 - 01 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 (1 ) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் அலுவலர் 
திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDA HSG- 134 . மதுரை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந .க . எண் .1771/2016/ சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG - 134 . மதுரை மாவட்ட ஆதிதிராவிடர் 
மற்றும் பழங்குடியினர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 31 - 01 - 2018 அன்று 
கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு 
சார்பதிவாளர் /கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் 
என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 
மதுரை, 

ஆர். எம் . எஸ் . விநாயகர் , 
2018 பிப்ரவரி 19 . 

துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


எஸ்ஏஎச்எஸ்ஜி - 103 . ஒரத்தநாடு வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந . க . எண் .1452 / 2016 /நவீவ ) 


தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1452 / 2016 நவீவ , 
நாள் 22 - 02 - 2018 - ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி - 103 . ஒரத்தநாடு வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன்படி , 22 - 02 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் 
பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இசட் . பி .102 . மாயூரம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந . க . எண் .1476/ 2016/நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1476 / 2016 நவீவ 
நாள் 22 - 02 - 2018 - ன்படி இசட் .பி . 102 . மாயூரம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137 (2)(பி ) - ன்படி , 22 - 02 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர் 
அலுவலகம் , மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


எஸ்ஏஎச்எஸ்ஜி - 88 . தரங்கம்பாடி வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந . க . எண் . 1480/2016/நவீவ ) 


தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1480 / 2016 நவீவ நாள் 
22 - 02 - 2018 - ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி - 88 . தரங்கம்பாடி வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்படி , 22 - 02 - 2018 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் 
பதிவாளர் அலுவலகம் , மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் , தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


தஞ்சாவூர் , 
2018 பிப்ரவரி 23 . 


ச . சம்பத்குமார் , 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


சென்னை மண்டல கட்டுப்பாட்டிலுள்ள சில சங்கங்கள் செயலற்று போன நிலையில் உள்ளது பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் . 938/2016 /சி ) 


வ .எண் . 


சங்கத்தின் பெயர் 


கலைக்கப்பட்ட 

நாள் 
27 - 10 - 2017 


1 . 


தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் HSG- 195 


27 - 10 - 2017 


22 - 01 - 2018 


22 - 01 - 2018 ) 


22 - 01 - 2018 


அப்பாராவ் தோட்டம் கூட்டுறவு வீட்டுமனை சங்கம் XNC- 450 
மாநில அரசு ஊழியர்கள் கூட்டுறவு வீட்டுமனை பகிர்மான சங்கம் - 166 
கமர்ஷியல் பணியாளர்கள் கூட்டுறவு கட்டிட சங்கம் MDS/ HSG /23 
கைலாசபுரம் அரிஜன கூட்டுறவு வீட்டுமனை சங்கம் X - 94 
பின்னி பணியாளர்கள் கூட்டுறவு கட்டிட சங்கம் G - 2257 
பி & சி மில் பணியாளர்கள் கூட்டுறவு வீடு கட்டுமான சங்கம் X - 403 
தமிழ்நாடு தலைமைச் செயலக ஓட்டுநர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் CH/HSG / 19 
தமிழ்நாடு மத்திய கலால் மற்றும் சுங்கவரித் துறை பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுமனை 
சங்கம் XNC - 718 


22 - 01 - 2018 


23 - 01 - 2018 | 


23 - 01 - 2018 


24 - 01 - 2018 


22 - 01 - 2018 


கோஸ்ட்கார்டு பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் MDS/ HSG/ 156 
தலைமைச் செயலக அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் கூட்டுறவு 
வீட்டுவசதி சங்கம் CH / HSG/ 189 


25 - 01 - 2018 


12 . 


| மாம்பலம் காசி விஸ்வநாதர் கூட்டுறவு கட்டிட சங்கம் G - 831 


25 - 01 - 2018 


| 


மண்டல துணைப் பதிவாளர் ( வீட்டுவசதி ) சென்னை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த மேற்காண் கூட்டுறவு வீட்டுவசதி 
சங்கங்கள் துணைவிதி படியான தனது முதன்மை பணியினை , இரண்டாண்டுகளுக்கும் மேலாகி , தொடர்ந்து மேற்கொள்ளாததால் , 
மேற்காண் பட்டியல் கலம் எண் . 3 - ல் குறிப்பிட்ட நாளில் கலைக்கப்பட்டுவிட்டது . அதன் நிர்வாகம் 1983 - ஆம் வருடத்திய 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (1) - இன் கீழ் , திரு . இரா . பழனிவேல் கூட்டுறவு சார்பதிவாளர் , துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) சென்னை மண்டல அலுவலகம் , மேற்படி சங்கங்களுக்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற 


பாபு 1300- இன் கீழ் , திரு . இரா. பழனிவேல் கூட்டு 


சென்னை , 
2018 பிப்ரவரி 28 . 


அ . நீதிமோகன் , 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 

சென்னை மண்டலம் . 


R .858 . துறையூர் கூட்டுறவு கட்டிட சங்கம் . 


(ந .க . எண் . 1259/2016/சப் ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த R .858-துறையூர் கூட்டுறவு கட்டிட சங்கம் 
தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 31 - 01 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 (1) - இன் கீழ் மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் 
திரு . ரா . ராஜசேகரன் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


திருச்சிராப்பள்ளி , 
2018 மார்ச் 1 . 


மு . முருகன் , 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


இ2516 . ஸ்ரீ பாடலீஸ்வரர் கூட்டுறவு கட்டிட சங்கம் . 


(ந.க . எண் . 1164/2016/தாவா ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த இ2516 ஸ்ரீ பாடலீஸ்வரர் கூட்டுறவு கட்டிட சங்கம் 
தனது முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் 02 - 02 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 
138 (1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / மேற்பார்வையாளர் (கிவீதி ) கடலூர் 
மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் , 
2018 மார்ச் 6 . 


கி . ஜெயபாலன் , 
துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


